கத்தோலிக்க வாரவெளியீடு 


- (செய்தித்தாளாகப்‌ பதிவுபெற்றது ) 


சத்தியவேத | 
பாதுகாவலன்‌ 


| “கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காக்காவிட்டால்‌ அதைக்காக்‌ இறவன்‌ கண்‌ விழிப்பது வீண்‌ ”' 


அளவுகடந்த பேச்சால்‌ 


சுமார்‌ 500 கிறிஸ்தவ 
சபைத தலைவர்கள்‌ அடங்கிய 
மகாநாடு சென்றவாரம்‌ ஆங்‌ 
தில காட்டில்‌. பெர்பிக்காம்‌ 
நகரில்‌ ஆங்கில கிறீஸ்தவ 
சபைத்‌ தலைவர்‌ மும்சே அடி 


களாரின்‌ தலைமையில்‌ ஈடை. 


பெற்ற, ஆங்கில கத்தோ 
லிக்கர்‌ சார்பில்‌ உரையாற்றிய 
கருதினால்‌ ஹீனன்‌ அடிகளார்‌ 
வத்திக்கான்‌ சங்கத்தின்‌ நற்‌ 
பயன்கள்‌ யாவற்றிலும்‌ ஒற்‌ 


சமாதானத்துக்காக 
அயர்லாந்தில்‌ 


ஒருமைப்பாடு 

அயாலாந்து தேசத்தி 
௮ள்ள கத்தோலிக்கர்‌ கள்‌, 
அயர்லாந்து கிறீஸ்தவ சபை 
யினர்‌, பிறெஸ்பிற்றேரியன்‌ 
மக்கள்‌, மெதடிஸ்ற்‌ சபையி 
னர்‌ யாவரும்‌ ஒன்றித்து அந்‌ 
காட்டின்‌ சமூக பிரச்சினை 
_களுக்கு நீதியான. நிரந்தர 
மான முடிவு காணத்‌ தேவ 
னுடைய உதவிக்காக ஒன்‌ 
ஜித்அ மன்றாட ஒழுங்குகள்‌ 
செய்திருக்கன்றனர்‌. இப்பி 


 சார்த்தனைக்‌ கூட்டங்கள்‌ 


குறிக்கப்பட்ட இடங்களிலே 
றந்த வெளியசக்கல்களில்‌ 
ஐப்பசி 1-ம்‌ திகதி சாயும்‌ 


காலை ஆரம்பிக்கப்பட்டு, 


.. பின்பு குமிக்சுப்படும்‌ காட்‌ 
“ களில்‌: ஈடை பெறும்‌. 


ஒரு நகரைக்கரத்த 
வீரக்குரு 


சிலி தீவுத்‌ தென்கரை 
யோரத்திலுளள காசலெம்‌ 
மாறே என்ற சறுபட்டணத்‌ 
தின்‌ விசாரணைப்‌ பங்குக்குரு 
வாயிருந்த வண, கியாக்கோ 
மோ. கஜொசொ சுவாமியா 
சை இசலித்திவு மக்கள்‌ இல 
குவாக மறந்துவிடமாட்டார்‌ 
கள்‌. 2-ம்‌ உலக யுத்தத்தில்‌ 
இவரால்‌ ௮ந்க ஈகரம்‌ காக்‌ 
கப்பட்டது ௪௪ தச 
படைகள்‌ ஆபிரிக்காவிலிருக்‌ 
அ சலிதிவில்‌ இறங்க ஆயத்‌ 
தம்‌ செய்தபோது அக்காலத்‌ 
தில்‌ சிசிலியிலிருக்‌ 2 ஜேர்மன்‌ 
படைத்தலைவர்‌ இந்த ஈகரத 
திலுள்ள சிறுமலையைக்‌ 


்‌. குடைந்து வெடிமருந்திட்டு 


அழித்தவிடத்‌ திட்டமிட்டி 


அமை இயக்க க்‌ அக்கு அது 
அளித்த ஊக்க த தவயே 
மிகப்‌ பெரிதாக்க த்‌ தான்‌ 
கருதுவதாகச்‌ கூறினார்‌. ஒற்‌ 
அமை இயச்கம்‌ மாபெரும்‌ 
வெற்றிககா அண்‌ மையில்‌ 
கண்டுள்ளது என்றும்‌, 
அவை யாவும்‌ பேச்சுக்களை 
அத்துமீறி அளவுகடந்து 
செய்யாததனால்‌ அடையப்‌ 
பட்டவையென்றும்‌ அள 
வுகடக்க பேச்சுக்களால்‌ 
செபம்‌ குறைந்து, பலம்‌ 
குன்றுவது தவிர நன்மை 
அடைய முடியாது என்றும்‌ 
கூறினார்‌, பேச்சும்‌ ௮வ௫யம்‌,. 
அதனால்‌ விளக்கம்‌ ஏற்படும்‌. 


மலர்‌: 
புரட்டாசி 50-- 1972 


97 இதழ்‌: 87 


பிரதி சதம்‌ 15 


பலம்‌ குன்றுகீன்றது _ கரு னால்‌ a 


நிவிர்‌ ததியாகும்‌. 
அவை அளவுக்கு 
மிஞ்சனால்‌ அபாயமே விளை 
யும்‌ என்றார்‌ கருதினால்‌ அடி 
கள்‌. இன்றைய உல இல்‌, 
ஜனநாயக முறையென்னும்‌ 
போர்வையில்‌ எடுத்தகெல்‌ 
லாவற்றுக்கும்‌ விவா அழும்‌ 
ஆலோசனைச்சங் கங்க ளும்‌ 
நடைபெறுவது ஈன்மைபயப்‌ 
பதாக தமக்குத்‌ தோற்ற 
வில்லை என்று கூறிய அடி 
களார்‌ ஒற்றுமை இயக்கம்‌ 
மெலும்‌ முன்னே ற, நாம்‌ 
செபத்திலும்‌ செயலிலும்‌ 
கண்ணாயிருக்க வேண்டு 
மென்றார்‌, 


அ. ஆ கி நல்‌ க ல ட ன 9 ட அணக ய. ட ட நாக லின்‌ வதனா வை 1௮ இ 
Se “2 ப EL Fp Td A வதில்‌ வ க SA 
இ; ல்க எட்ட த தன பா ல்‌ ந ப படக பர்‌ மலம்‌ அரமக பல்லக கல்ப்‌ 
்‌ 2 பவட அத்‌ பர்த்‌ ஆடுறது த தடம்‌ பய்‌ 3 - க 
3 அத 20:16 வன்க ர டட ஆ ன்‌ ்‌ 
; ள்‌ - ல டட வணி 


| 


கம்போல அதிமேற்றிராணியாரில்‌ | 
பூகண்டா ஜனாதிபதி சீற்றம்‌ 


யூகண்டா ஜனாதிபதி அமின்‌ 
அக்தேசச்‌ தலைகரப்பிர 
தேச ஆயர்‌ அதிமேற்றிரா 
ணியார்‌ நிசுபுகா அடிகளாரில்‌ 
சீற்றங்கொண்டு அவர்கேச 
முனனேற்றக்தக்கு இடை 
யூல செய்யத்தக்க அளவில்‌ 
அரசியல்‌ விஷயங்களில்‌ ஈடு 
படுவதாகப்‌ பாப்பசசருக்கு 
முறைப்பாடுசெய்ய ஆலோ 
சனைகள்‌ செய்துவருவதாக 
அறியக்கிடக்கின்றது பிரித்‌ 
தானியா பிரசைப்பத்திரம்‌ 
கொண்ட ஆசியரை யூகண்‌ 
டாவிலிருந்து கார்‌ துதியை 
6-ம்‌ திசுதிக்குமுன்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ கருமம்‌ அநீதியா 
னஅம்‌ மனிதாபிமானமற்ற 
மென அ௮அதிமேற்றிராணியார்‌ 
கருதிவருவ தால்‌ அவர்‌ பிரித்‌ 
தானியரின்‌ சார்பில்‌ கேச 


_ ருந்த அறிந்த குருவான 


வர்‌ அந்த ஜேர்மன தலைவ 
ரைத்‌ தந்திரத்தினால்‌ மயக்க 
அத்திட்டத்தைக்‌ கைவிடச்‌ 
செய்அவிட்டார்‌. கேசதேசப்‌ 
படைகள்‌ சிசிலியிலிறங்கி 


.இச்சம்பவக்தைக்‌ கேள்விப்‌ 


பட்டதும்‌ இக்குருவான 
வசை அந்ககர மேயராக நிய 
மித்தனா. சென்றவாரம்‌ 
இக்குருவானவர்‌ காலமான 
போது சிசிலிமக்கள்‌ அவ 
ருக்கு மாபெரும்‌ 
குரிய அடக்கம்‌ கொடுத்து 
Digitize 


வீரனுக்‌ 


சந்மானித்தனர்‌, 


| கூ 


அபிவிருத்திக்குக்‌ கேடுவிளை 
விக்கின்றார்‌ என்கிறார்‌ ஜனாதி 
பதி, தனது கொள்கைகளை 
அதிமேற்றிராணியார்‌ உட்‌ 
பட வேறுபல சமயத்தலை 
வர்களின்‌ ஆதரவுடன்‌ பிரித்‌ 
தானியர்‌ நாசப்படுத்துவதாக 
அவர்‌ கருஅகறார்‌, ஆகவே 
கத்தோலிக்க சமயத்தை 
அந்நாட்டில்‌ பரிபாலனஞ்‌ 
செய்ய அதிமேற்றிராணியார்‌ 
நிசபுகாவின்‌ இடத்தில்‌ 
தமக்கு இணங்கத்தக்க 
ஒருவர்‌ இருப்பதே அவர்‌ 
விருப்பம்‌, ஜனாதிபதி அமி 
னின்‌ கொள்கை அநீதியா 
ன, மனிதாபிமானமற்றது 
என ஆங்கில நாட்டுப்பிரதம 
மந்திரி, எதிர்கட்சித் தலைவர்‌, 
யூ. என்‌, ஓ, காரியதரிசி முத 


லிய பலர்‌ கூறியுள்ளனர்‌, 


இங்கிலாந்து தேசத்தில்‌ 
2 வயது நிறறைந்க தமது 
தகப்பனாருக்கும்‌ தாயாருக்‌ 
கும்‌ தமது 25-ம்‌ வருட 
வெள்ளி யூபிலித்‌ திருப்பலி 
யை வண, ஜோண்‌ மக்கோவ்‌ 
சுவாமியார்‌ சென்ற வாரம்‌ 
தமத மேற்றிசாணியாருடன்‌ 
சேர்ந்து கூட்டுத்‌ திருப்பலி 
யாக ஒப்புக்கொடுத் தார்‌. 
அன்று இனம்‌ அவர அ பெற்‌ 
ஜெரி ஐம்ப 


noolaham.org | aavanaham.org 


| 


்‌ 


ஐக்கிய அமெரிக்கதேச தேர்தலில்‌ 
கத்தோலிக்க கொள்கைகள்‌ 


இவ்வருடம்‌ ஐக்கிய அமெ 
ரிக்க தேசத்தில்‌ ஈடைபெற 
இருக்கும்‌ ஜனாதிபதித்‌ தேர்‌ 
தலில்‌ கத்தோலிக்க கொள்‌ 
கைகளை ஆதரிக்கும்‌ கட்சிக்‌ 
சே பெரும்பாலும்‌ கத்தோ 
லிக்கர்‌ தம வாக்குச்‌ உட்டு 
களை அளிப்பார்கள்‌ எனக்‌ 


கூறப்படுகிற இ பாரம்பரிய : 


மாக கத்தோலிக்கரும்‌ யூத 
சாதியினரும்‌ டெமொக்கி 
ரூற்‌ கடசியையே ஆதரித்த 
னர்‌. ஆனால்‌, கருநீக்கும்‌ 
கொள்கையை றிப்பப்ளிக்கன்‌ 
கட்சியினர்‌ வெளிப்படையா 
கக்‌ கண்டித்து வந்ததாலும்‌ 


டெமொக்கீறாற்கட்ச அபே 
ட்சகர்‌ மக்கவண்‌ இத பற்றித 
திட்டவட்டமாக எதுவம்‌ 
கூறத்தவறிய கச னம இம்‌ 
முறை கத்தோலிக்கர்‌ பலர்‌ 
றிப்பப்ளிக்:ன்‌ கட்சியை 
ஆதரித்தால்‌ ஆர்சரியத்அக்கு 
இடமிஃலை, மேலும்‌ ஜனாதி 
பதி நிக்சன்‌ இஸ்நயேல்‌ தே 
சத்தின்‌ ஆப்த ஈண்பனாக 
செயலளவில காண்பித்திருப்‌ 
பதால்‌ யூகஇனத்தவர்களிற்‌ 
பெரும்பாலானவர்‌ றிப்பப்‌ 
ளிக்கன்‌ கட்சியையே ஆத 
ரிப்பார்கள்‌ எனக்கூ றப்படு 


கிற, 


கத்தோலிக்கர்‌ 


கல்வீச்சபைக்‌ 


சென்ற வாரம்‌ கொழும்பு 
புனித பிறிஜெட்‌ கன்னியர்‌ 
மடக்கலலூரியில்‌ ஈடை 
பெற்ற கத்தோலிக்க கல்விச்‌ 
சபைக்‌ கருத்தரங்கில்‌ இந்‌ 
நாட்டின்‌ பிரபல்யமிக்க கல்வி 
மான்கள்‌ பலர்‌ பங்குபெற்று 
இக்காட்டின்‌ கல்வி முறைப்‌ 
போச்கைப்பற்றி மக்கள்‌ மத்‌ 
யில்‌ சிந்தனைவளச உதவி 
யிருக்கன்றனர்‌ கல்வித து 
றையில்‌ அனுபமிக்க பேரா 
ரியர்‌ கே. நேசையா இந்த 
அசசாங்கத்தினரால்‌ தயாரிக்‌ 
கப்பட்டு வாழ்க்கைக்‌ துறை 
களூடன கலாசாலைப்‌ பாடம்‌ 
களைக்‌ தொடர்பு படுத்தும்‌ 
புதிய முறையைப்‌ பாராட்டி 
னார்‌. ஆலை சர்வகலாசாலை 
கள்‌ யாவற்றையும்‌ அரசாங்‌ 
கம்‌ ஒருமுகப்படுத்தின ை த 
அவர்‌ வன்மையாகக்‌ கண்டித 
தார்‌. பிரதேச ரீதியில்‌ சர்வ 
கலாசாலைகள்‌ கிறவு தலே 
நாட்டுக்குப்‌ பயனளிக்கும்‌ 
என்பதே அவரது அணிபு. 
அருட்திரு. கெனத்‌ பொணுக்‌ 
அஅடிகள்‌ இறீஸ்தவசபை 
கள்‌ செய்தவரும்‌ கல்வித்‌ 
தொண்டு சமூக அநீதிகளை 
அகற்றவும்‌ ஏற்றத்‌ தாழ்வு 
த நீக்கவும்‌ கிராமப்பகு£ 
மக்களுக்கு புத்துயிர்‌ கொடுக்‌ 
கவும்‌ வேண்டுமென அலோ 
சனை கூறினார்‌. திரு. கொட்‌ 
பிறிகுண திலக அவர்கள்‌ விவ 
சாய, கைத்தொழில்‌ வேலை 
களின்‌ மாட்சியை புதியகல்வி 


நவின்‌ வெள்ளியுபிலிம்‌ பலியில்‌ 
2வயது நிறைந்த பெற்றொர்‌ 


மி.பாருக்கும்‌ பரிசுத்த தக்கை 
6-வது சின்னப்ப பாப்பரசர்‌ 
விசேஷ வாழ்த்துச்‌ செய்தி 
கள்‌ அனுப்பியிருந்தார்‌, 
சென்ற வருடம்‌ சுவாமியா 
ரின்‌ பெற்றோர்‌ திருமணம்‌ 
செய்து தமது வைரயூபிலி 
யைக்‌ கொண்டாடியபோது 
பரிசுத்த தந்தத அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ சமது விசேஷ 

ருசுச்‌ சின்னத்தை அளித 


© 
வெடி. தக்‌ கெளவித்திருந்தார்‌. 


* ௫. ல்‌ 
கருத்தரங்கில்‌ 
முறை மக்கள்‌ உணசச்செய்ய 
வைக்கவேண்‌ டுமென்றார்‌, 
மேலும்‌ கலாநிதி பிறேமதாச 
உடுகம முதலியோர்‌ கல்வித 
திணையினர்‌ சார்பில்‌ பல 
விளக்கங்கள்‌ கொடுத்து இந்‌ 
தனைவளச உதவினர்‌. இக்க 
ருததரங்கு நற்பயன்‌ அளித்‌ 
ததாக யாவரும்‌ அபிப்பிசா 
யம்‌ தெரிவித்துக்‌ கொண்ட 


னா, 


மனந்தீரும்புதலை 
எதீர்க்கச்‌ 
சட்டம்‌ ஏனோ? - 


இந்திய உபகண்டத்திலே 
சில மாகாணங்களில்‌ இந்து 
சமயத்திலிருந்து பிறசமயத்‌ 
அக்கு மனந்திருப்பும்‌ முயற்‌ 
சிகளை அப்பிரிவுகளின்‌ அர 
சாங்க சட்டத்தின்‌ மூலமா 
கத தடைசெய்ய முயற்சிகள்‌ 
செய்யப்படுவது அப்பிரிவு 
களின்‌ ச ஐபான்மைச்‌ சமயத்‌ 
தவர்களுக்கு ஒரு விந்தை 
யாகக்‌ தேர்ற்றுகின்‌ ற, 
இத்தகைய சட்டம்‌ முதன்‌ 
முதல்‌ ஒறிசா மாகாணத்தில்‌ 
பிறப்பிக்கப்பட்ட இப்போது 
குசறமுத்து ஆட்சிமன்றத்தி 
அம்‌ மசோதா நிலையில்‌ தலை 
காட்டியிருக்‌ கற த, இதை 
எதிர்த்து பெளத்தர்‌ இஸ்லா 
மியர்‌, கிநீஸ்தவர்‌ ஒன்று 
சேர்ந்து இதன்‌ நீதியற்ற 
தன்‌ மையை விளக்கி வருநின்‌ 
றனர்‌. இக்காட்டிலுள்ள 
சகல சமயங்களுக்கும்‌ நடு 
நிலைமை. வூக்க வேண்டிய 
அரசாங்கம்‌ ஒரு சார்பாக 
சட்டம்‌ வகுப்பதும்‌ மக்கள்‌ 
தமது மனச்சாட்சிக்கு. தக்க 
படி ஓழுகுவதற்குத்‌ தடை 
விதிப்பதும்‌ இந்திய அர 
யல்‌ யாப்புக்கு முசண்பட்ட 
தென்று அலை இந்திய கத்‌ 
தோலிக்கசம்க பொதுச்செய 
லாளர்‌ திரு. ஜே. மாயன்‌ 


அவர்கள்‌ இந்திய பிரதமர்‌ 
இந்திரா காந்திக்கு மனுச்‌ 
செய்திருக்கிறார்‌. 


2 1 ப்‌ ணட தடக்‌ கட்ட 
a | 1 
யூ ன டக 

லைம்‌? 
ட 


| ஒரு சிறுவனைப்‌ படிப்பித்தால்‌ ஒரு 
தனி மனிதனைப்‌ படிப்பித்ததாகும்‌. ஒரு 


“சிறு பெண்ணைப்‌ படிப்பித்தாலோ அது 
ஒரு குடும்பத்தையே படிப்பித்த தாகும்‌. 
_— ஓர்‌ அறிஞர்‌ 


சீத்திய வேத பாதுகாவலன்‌ 


° | ஏ 

எந்தை வாழ்க. 
புரட்டாசி 26 பல்வேறு நிகழ்ச்சிகளால்‌ முக்த 
அவம்‌ பெற்றுவிட்ட அ. 
அஅ பரிசுத்த தந்தையின்‌ எழுபத்தைந்தாவது பிறந்த 
தினம்‌. தந்தையின்‌ பிறந்த தினத்தில்‌ பிள்ளைகள்‌ களிகூர 
வதுபோல்‌ காம்‌ களிகூர்ந்தோம்‌, அவர இ நிறைவான 

வாழ்வுக்காக இறைவனுக்கு ஈன்றி கூறினோம்‌, 


இதேவேளையில்‌, இந்‌ நிகழ்ச்‌ பாப்பரசரைப்பற்றிய 
விதவிதமான விமரிசனங்களுக்கும்‌, வதந்திகளுக்கும்‌ இட 
மளித்துவிட்டத. பாப்பரசர்‌ ஓப்வு பெற்‌ றுவிடிவாரா! என்‌ 
பது உலகின்‌. காலாதிக்கிலும்‌ எழும்‌ ஒரு கேள்வி. திருச்‌ 
சபை அயர்கள்‌ எழுபத்தைந்து வயதான தம்‌. தமத பதவி 
யைத்‌ துறக்கவேண்டுமென்ற ஒழுங்கைக்‌ கொண்டுவந்த 
ஆரும்‌ சின்னப்பர்‌ தாமும்‌ இவ்விதியைக்‌ கடைப்பிடிப்பார்‌ 
என்று பலர்‌ எதிர்பார்த்தனர்‌. எந்தவித ஆதாரமுமின்றி 
வதந்திகள்‌ பரவின. பரபரப்பான செய்திகளை வெளியீட்டு 
உயிர்வாழும்‌ பத்திரிகைகள்‌ இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை 
நழுவவிடுமா ? பாப்பசசர்‌ ஓய்வுபெறப்போகும்‌ திகதியை 
யும்‌ இடத்றையும்கூட ஒரு பத்திரிகை வெளியிட்டிருந்த! 
இத்தனைக்கும்‌, பாப்பரசர்‌ ஓய்வுபெறும்‌ சோக்கம்‌ இல்லை 
யென வத்திக்கான்‌ தலைமைப்பீடம்‌ மறுப்புத்‌ தெரிவித்தி 
ருந்தது 3 

இதுமட்டுமா? ௮வசது ஆட்சியைப்பற்றி எ த தனை 
விமரிசனங்கள்‌! அவரது ஆட்சி தோல்வியடைக்அுவிட்ட 
தாம்‌, தம்மை எதிர்கோக்கும்‌ பிரச்சினைகளுக்கு அஞ்சி 
பனஞ்‌ சோர்ந்துபோயிருக்கிறாசாம்‌, எதிர்க்கும்‌ சக்திகளைச்‌ 
சமாளிக்க முடியாமல்‌ திண்டாடுகிறாசாம்‌ என்று பற்பல 
அபிப்பிராயங்கள்‌ திருச்சபை என்னும்‌ மரக்கலத்தின்‌ சார 
. யும்‌, . இராயப்பரின்‌ வழித்தோன்றலுமான எமது தந்தை 
ன்னப்பமைக்‌ குறித்து காளன்தோறும்‌ வெளியிடப்படுகின்‌ 
றன. இதன்‌ உண்மை என்ன ? 


- அருளப்ப பாப்பரசரின்‌ ஆட சிக்குப்பின்‌ சுதந்திரத்‌ 
தைச்‌ சுவைக்கத்‌ தொடங்கிய கத்தோலிக்க உலகம்‌ சில 
சமயங்களில்‌ வரம்புமீறிப்‌ போக எத்கணித்தது, சுதந்தி 
சத்தின்பெயரால்‌ காலத்தின்‌ போக்குக்கேற்ப எல்லாவற்‌ 
றையும்‌ திருச்சபையினுள்‌ புகுத்த முயற்சித்தவர்களுடைய 
எண்ணம்‌ நிறைவேறவில்லை. சின்னப்பர்‌ புதிய பாதையில்‌ 
செல்பவர்‌, எல்லாவற்றுக்கும்‌ விட்டுக்‌ கொடுப்பார்‌ என்று 
நினைத்தவர்கள்‌ ஏமாற்றம்‌ அடைந்தனர்‌; எதிர்த்தனர்‌. எத்‌ 
தனையோ சமயங்களில்‌ பலத்த எதிர்ப்புக்களுக்கிடையில்‌ 
அவர்‌ திருச்சபை ஒழுங்குகளை நிலைசாட்டவேண்டி யிருக்‌ 
இருக்கிறது, இதற்கு அசாதாரண மன உறுதி வேண்‌ 
டும்‌, இதைக்‌ கோழைத்தனமென்றா அழைப்பது ? திருச்‌. 
சபையின்‌ இன்றைய பிரச்சினைகளும்‌, உலகத்தை: அலைக்க 
பிக்கும்‌ தொல்லைகளும்‌, தமது சொக்க மக்களின்‌ அமைச்ச 
லீனமும்‌ பாப்பரசருக்குப்‌ பெரும்‌ தலையிடியாயிருப்பது 
உண்மையே. என்றாலும்‌ இந்தப்‌ பொறுப்புக்களுக்கு 
அஞ்சி ஓடிவிடும்‌ கோழை அல்ல அவர்‌, அவர்‌ ஒய்வு 
பெறாமல்‌ இருக்கிறாரென்றால்‌ அது பதவியின்மீது கொண்ட 
மோகத்தினால்‌ அல்ல, இந்தப்‌ பிரச்சினைகளை மேற்கொள்வ 
தற்கு தம்மால்‌ ஏதாவது செய்யமுடியும்‌ என்ற நம்பிக்கை 
இருப்பதால்‌ தான்‌ வயஅசென்றபோதிலும்‌ அவரது உடலோ 
உள்ளமோ சளர்ந்துபோய்‌ விடவில்லை, எத்தனையோ புயல்‌ 
களை அவரால்‌ சமாளிக்கமுடியும்‌, இறையருள்‌ அவரைப்‌ 
பாதுகாக்கும்‌, அவரைத்‌ தெரிந்து வழி£டத்திவரும்‌ இறை 
வன்‌ அவரைக்‌ கைவிடப்போடுறுரா ? ௮வசஅ ஆட்சியின்‌ 
சிறப்பு இன்று தெரியாவிடினும்‌ எதிர்காலம்‌ அதற்குச்‌ 
சான்‌ அபகரும்‌, 


அதற்கிடையில்‌ அவரது சொரந்தமக்களாகிய நாம்‌ 
அ௮வசது ஆட்சி இனிது 
மாக. பரிசுத்த தந்தைக்கு எமது பாதுகாப்பும்‌ பாராட்‌ 
டும்‌ தேவையில்லை. ஆனால்‌ எமது அன்பும்‌ செபமும்‌ 
தேவை, எனவே இன்னும்‌ பல்லாண்டு வாழ்க என்று 
அவரை வாழ்த்தும்போதே அவ்வாண்கெள்‌ நிறைவுள்ளன 
வாக இருக்கும்படிக்கு இறைவன்‌ . அருள்புரிய வேண்டு 


மென மன்றுடுவோம்‌, 


ட்ட படவி 1 1௨௫ 7. ஸு ன அட] ரட்‌ (4 அ 
கட்லட்‌ பலபல ம அதட்ட ட பட 


ITT த அலத அடு eR ST 
ன க 
2 


- சத்தியவேத பாதுகாவலன்‌ 


இரத்தம்‌ தோய்ந்த மண்‌ 


கத்தோலிக்க பக்தகோடிகளுக்கு 


ட கட 


நடைபெறுமா௮ வேண்டுவோ. 


ஜோமைச்‌ சக்கரவர்த்தியான 
தியோக்களேரியன்‌ கிறிஸ்து 
வேதத்தைத்‌ தும்சம்‌ செய்து 
விடுவான்‌ முனைந்து கிறிஸ்த 
வர்களை இம்சித்துத்‌ துன்பு 
அத்திப்‌ பயங்கர வேதசலா 
பனை ஈடாத்தியசாலம்‌ ௮2, 
அப்பொழுது மாற்கு, மத்‌ 
செலினு எனும்‌ பிரபு குலத்‌ 
தைச்‌ சோந்த சகோதரர்கள்‌ 
இருவர்‌ கிறிஸ்தவர்களெனக்‌ 
சண்டுபிடிச்கப்பட்டா.ர்கள்‌, 
சைதுசெய்யப்பட்டார்கள்‌, 
மரணதண்டனை கிதிக்கப்பட்‌ 
டார்கள்‌. இருவரும்‌ கிறிஸ்து 
வேதத்தில்‌ திடதைரியமாய்‌ 
இருந்தமையாலே சக்கரவாத 
தியின்‌ அச்சு றுத்தல்களிலோ 
அன்றேல்‌ மகிமைவரிசைகள்‌, 
பலவிதசட்மானங்கள்‌ வழங்கு 
வதாக அவன்‌ கூறிய ஆசை 
வார்த்தைகளிலோ அவர்கள்‌ 
அசைந்து கொடுக்கவில்லை, 

அப்பொழுது வயதுசென்ற 
அவர்களின்‌ தநைதயசன பிரபு 
தனது புதல்வர்கள்‌ இழுவசை 
யும்‌ ஏககாலத்தில்‌ இழந்து 
போகவிருப்பதையிட்டு மிகுக்‌ 
த சவலை அடைக்தவராய்‌, 
அவர்களிடம்‌ செற்று தனது 
அந்திய காலத்தில தன்னைக்‌ 
கைவிடா திருக்குமா௮ம்‌, 
கிறிஸ்துவேதத்தைக்‌ கைகிடு 
மாறும்‌ கையெடுத்துக்‌ கண 
ணீர்‌ ஆறய்ப்பெருக எவ்வள 
வோ தாரம்‌ இரக்து வேண்டி 
ஞர்‌, . அவர்களோ இசைந்த 
பாடில்லை. ஆனால்‌, அவர்களின 
மனைவியர்களும்‌, சிறு பிள்ளை 


களம்‌ அவர்களுடைய காலடி ' 


களில்வீமழ்நது தங்களை அகர 


தரவாகவிட்டுப்‌ போஃவேண்‌ 
டாமெனக்‌ கதறியழுத ௪5 
தியகண்ணீணைரப்‌ பார்த்த 
பொழுது அவர்களின்‌ கலப்‌ 
காதமனம்‌ சலங்கியது, பரித 
பித்த இரங்கியது, கிறிஸ்து 
வேதத்தை மறுதலிக்க ஒரு 
வாறு இசைச்து விட்டார்கள்‌, 
அதனால்‌, அவர்களின்‌ கை 
விலங்குகள்‌ கழற்றப்பட்டன 
இதனை அறியவக்தார்‌ தீரவீர 
சேபைதியான செபஸ்தியார்‌. 
அவர்களைக்‌ காப்பாற்றுமாறு 
சிறைச்சாலைச்கு விரைந்து 
சென்றார்‌. . தடமொழிகள்‌ 
பகர்ந்தார்‌, அவர்களின்‌ விசு 
வாசத்தைத இடப்படுத்தினா, 
அன்பர்களே, சம்மன சுகள்‌ 
உங்களது வேதசாட்சிமுடி 
களை ஏற்கனவே நிர்மாணிக்க 
தொடங்கி விட்டார்கள்‌; 
பிரபைவீசும்‌ நித்திய பசசதி 
யின்‌ வாயிலில்‌ உங்கள்‌ பா தங்‌ 
கள்‌ ஏற்கனவே ஊன்றப்பட்டு 
விட்டன; அஞ்சேல்‌, அஞ்‌ 
சேல்‌''என்று விராவேசத்து 
டன்‌ தைரியமாக மொழிக்‌ 
தார்‌, அவர்கள்‌ இறவரும்‌ 
அவரின்‌ திடமொழிகளைச்‌ 
செகி, மடுத்தே தங்கள்‌ பல 
வின த்தையும்‌, ஈ.£ மீன த்தை 
யுமிட்டு மனம்வருக்இஞர்கள்‌. 
மனஸ்தாபக்‌ கண்ணீர்‌ . ஈதி 
ஞர்கள்‌, மன ிரும்பினார்கள்‌, 
திருர்பவும்‌ கிறிஸ்துகா தரில்‌ 
திடவிசுவாசம்‌ கொண்டார்‌ 
கள்‌, ஏற்கனவே அவர்களு 
டைய சரங்களிலிருக்து சழற்‌ 
றப்பட்ட சைவிலங்குகளை த 
இ நம்பவும்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
மாட்டில்டும்படியாகக்‌ கேட்‌ 


பூகன்டாவில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
நரற்றுக்கு 63 


யூகன்டா மக்களில்‌ நூற்‌ 
அக்கு 08 சதத்தினர்‌ கிறிஸ்‌ 
தவர்கள்‌. இந்நலைமயை 
இந்நாடு சென்ற நாறு வரு 
டங்களுக்குள்ளேயேய 
அடைந்தது, 1840-ம்‌. -ண்‌ 
டளவில்‌ சர்த்திமிக்க டேவிட்‌ 
லிவிம்ஸ்‌. ரன்‌ என்பவர்‌ ஆபி 
ரிக்க உள்நாட்டைக்‌ கண்ட 
றிய -ஆவலுடையவராய்‌ விக்‌ 
சோறியா வாவிப்‌ பிரதேசம்‌ 
சென்றடைந்து அங்குள்ள 
இற்றசசனால்‌ வே வற்கப்‌ 
பட்டபோது தன்‌ ரெத 
னான லிவிங்ஸ்டனைப்‌ பார்க்க 
வேண்டுமென்ற ஆவலால்‌ 
தாண்டப்பட்ட ஸ்.ரான்லி 
என்பவரும்‌ அங்கு சென்றார்‌, 
அக்கு சென்றதும்‌ நிலைமை 
யைக்கண்டு ஆங்லெகாட்டு 
மிஜனறி சமூகத்தினருக்கு 
அவர்‌ எழுதிய கடிதத்தில்‌ 
அவர்கள்‌ அப்பகுதிக்குச்‌ 
சென்று கிறீஸ்தவ போதகம்‌ 
செய்தால்‌ அநேகரை மனந்‌ 
திருப்பலாமென அறிவித்த 
ருந்தார்‌, ஆகவே, 1799-ம்‌ 
ஆண்டில்‌ ஆங்கில நாட்டு 
புறொட்டஸ்தாந்து சங்கத்தி 
னர்‌ யூகன்டாஎன அழைக்‌ 
கப்படும்‌ அ௮ப்பிரதேசத்துச்‌ 
குச்‌ சென்று நிறீஸ்தவபோ 


தகம்செய்து அரேகரைமனந்‌ 


திருப்பினர்‌. ஒரு சில வரு 
டங்களுள்‌ இப்பிரதேசத்துக்‌ 
குப்‌ பிரான்ஸ்‌ தேசகத்தோ 
லிக்க குருமார்‌ சென்று போ 
தகம்செய்யத தொடங்கி 
அங்குளள பலரைக்‌ கத்தோ 
லிக்க சமயத்திற்‌ சேர்த்துக்‌ 
கொண்டனர்‌. ௮கேக வருட 
காலங்களின்பின்‌ அத்தேசத 
தில்‌ ஈடந்க வேதகலாபனை 
யில்‌ பல கத்தொலிக்கரும்‌ 
புறொட்டஸ்தாந்தரும்‌ உயிர்‌ 
நீத்தனா்‌, 1964-ம்‌ ஆண்டு 
யூகன்டா வேதசாட்சிகளில்‌ 
22 பேருக்கு 0-வது சின்‌ 
னப்ப பாப்பரசர்‌ புனிதபட்‌ 
டம்‌ அருளினார்‌. கிறீஸ்தவ 
சமயம்‌ போதிக்கப்பட்டு 90 
வருட காலத்தில்‌ அங்குள்ள 
மக்களில்‌ 617 கிறிஸ்தவர்‌, 
அதில்‌ கத்தோலிக்கர்‌ 857. 
இலங்கையின்‌ சனத்தொகை 
யளவே இன்றுள்ள யூகன்டா 
தேசச்‌ சனத்தொ கையும்‌, 
அங்கே கத்தொலிக்க வேத 
மும்‌ புறொட்டஸ்தாந்அ சமய 
மும்‌ விரைவாகப்‌ பரவிவந்த 
தன்‌ நியாயம்‌ அங்குள்ள 
பொதுநிலை மக்கள்‌ விசுவா 
சத்தில்‌ உறுதிப்பட்ட அம்‌, 
அவ்விசுவாசத்துக்காக எந்த 
தியாகத்தையும்‌ செய்ய த்தயா 
சாயிரு்த மனநிலையுமேயாம்‌, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


| ஆருயிரை நான்‌ பாதுகாத்து 


0 க 1 வங்க ம்‌ ப டவ்‌ படர 2 தயமளு டல்‌ பரட்‌ பா்‌. 


30-9.197 


டார்கள்‌, இமத தஞ்சிக்தி வேத 
சாட்சிகளானார்கள, அவர்‌ 
களின்‌ இரததமதோய்ந்த 
மண்ணைக்‌ ிறிஸ்தவர்கள்‌ 


அள்ளிச்சென்று தங்கள்‌ இல .' 


லங்களில்‌ பூச்சியமாகவைத்‌ 
துப்‌ பேணிவக்தார்கள்‌, 
அவ்வாறாக, அதே வேத 


கலாபனையிலபோது ஒரு தம்‌ 


தையும்‌, ஓர்‌ இளைஞனான 
அவர்‌ மைந்தனும்‌ அஞ்ஞான 
தெவர்சளாக்குத்‌ தூபம்போடும்‌ 
படியாகத தியோச்கிளேசிய 


த்‌ ன்‌ 0ல்‌ 


fn I 


= 


ம்‌ 


னால்‌ ஆஞ்‌ ஞாபிக்சப்பட்டார்‌. = 


கள்‌. ஒரு பிரபு குலப்பெரு 
மனன கிறிஸ்தவ தக்தை 
யோ அச்சபயமேயில்லாது 
அஞ்சா கெஞ்சினசாய்‌ அரசனை 
விழித்த, *யேசுக்கிதிஸ் 
காதரின்‌ விலைமதிச்சப்படாத 
திரு இசச்தக்‌ ரையம்‌ 
கொண்டு சான்‌ அடைக்து 
கொண்ட வே.ஃவீசுவாசத த 
மறுதலித்து, வேதத்தைக்‌ 
காட்டிக்‌ கொடுத்துத்‌. துசோ 
சஞ்‌ செய்வதிலும்‌ எனது உயி 
ரைத்‌ தியாசஞ்செய்வதேத 
உத”மெனத திடதைரியமா 
சக்‌ கூறினா. 

இதைக்‌ கேட்டதே அரசன்‌ 


வெஞ்சினம்‌ கொண்டான்‌. 
இஞ்சித்தம்‌ இரக்க சிகை த. 


யினறி3ய லாள்வீரனைக்‌ கூவி 
யழைத்தான்‌, ஒரே வீச்சில்‌ 
அவர்‌ சிரசை வெட்டி வீழ்த்து 
மாஅ ஆணையிட்டான்‌. அஷ்‌ 
ணமே அவருடையசிசசு துண்‌ 
டிக்கப்‌ ட்ட அவரும்‌ உயிர்‌ 
துறந்து வேதசாட்‌9 முடி சூடி 
ஞர்‌. இதைக்‌ கண்ணுற்ததே 
இளைஞனான அவர்‌ மணக்தன்‌ 
இ௫ல்கொண்டான்‌. இடுக்காட்‌ 
டம்‌ அடைக்‌ தான, அவன 
கண்கள்‌ சலங்கெ, கண்ணீர்‌ 
பெருகக்‌ 
கொண்ட பீதியால்‌ - அவன 
முகம்‌ வெளிறிய இ. அங்கம்‌ 
பதறியது. அந்வனம்‌ பதறி 
நின்ற இளைஞம்பால்‌ அரசன்‌ 
இ தம்பினன்‌. அவனிலே பரி 


வுற்றான்போல்‌ பக ருவான்‌: . 


£பாலியனே, உன தக்தை 
யைப்போல்‌ அத்துணே பெரும்‌ 
முட்டாளாய்‌ ச்சயமாகவே 


ஒரு மூடனாப்‌ நீ இருக்கமாட்‌ - 
டாயென நினைக்கின்‌ ேேறண்‌; .- 


வா, வந்து ஈம்‌ தேவர்களாக்‌ 
குத்‌ தூபம்‌ போடு; உனது 


வைப்பது மாதி சமல்ல, 
ஆலை, திரண்ட செல்வத்தை 
யும்‌, சிறந்த மமைவரிசை 
யையும்‌ உனக்குத்தருவேன்‌!' 
என உறுதி வாக்களித்தான்‌, 

அரசன்‌ இவ்விதம்‌ வாக்க 
ளித்ததே வாலிபனின்‌ உளத்‌ 
தில்‌ மகிழ்ச்சி பெருகியது, 
அவன வதனத்தில்‌ இ நம்பவும்‌ 
சிவந்த இரத்தம்‌ சுவறியது, 
அரசனின்‌ ஏமாற்றப்‌ பேச்சில்‌ 
எடுபட்டு விட்டான்‌ போல 
தோன்றியது, 
ரெனத்‌ தந்தையின்‌ குருதி 
தோய்க்த மண்ணிலே. அவனு 
டைய சண்பார்வை.விழுக்தது. 
அவர்‌ இறக்கும்பொழு து 
கூறிய வீரமொழிகள்‌ அவண்‌ 
செவிகளில்‌ தொனிச்ச, இத 
யத்தில்‌ ஒருகித உத்வேகமும்‌, 

(தொடர்ச்‌ -ப்பக்கம்‌) 


கதறியமு தான, 


ஆனால்‌, திடீ , 


J 


30941 972 


தீச்கொமும்பு & த்‌. நியாயவா திகள்‌ 
சங்கவி... 


நீர்கொழும்புப்‌ பிரி வில்‌ 
கத்தோலிக்க நியாயவாதி 
களின்‌ சங்கவிழா இம்மாதம்‌ 


9-ம்‌ திகதி மிக ஆடம்பரமாக. 


ு நடந்தேறிய அ, அவர்களது 
சங்கப்‌ பாதுகாவலசாஇய 
ப புனித ௮ல்போன்௪ஸ்‌ லிகோ 
சியாருடைய விழாத்தினம்‌ 
அவர்களால்‌ அன்று கொண்‌ 
டாடப்பட்ட.து.. நியாயவாதி 
கள்‌ யாவரும்‌ அவர்கள ௮ 
வேலையக உடுப்புகள்‌ அணிக்‌ 
அ ிரொன்ட்ஸ்றநிற்றினுளள 
தேவதாயாரின்‌ திருஆலயத்‌ 
தல்‌. காலைத்திருப்பலியில்‌ 


. கலந்துகொண்டனர்‌, நியாய 
ட] 


பெல்ஜிய தேசத்தில்‌. 
கருதினால்‌ மின்சென்ரிக்கு 
வரவேற்பு 


பல வருட்காலம்‌ ஹங்கேரி 
- ௪ த்தில்‌ ஐக்கிய அமெரிக்க 
தூதரகத்தில்‌ காலங்கழித்த 
முன்னாள்‌ ஹக்கேரி தெசக்‌ 
கருதினால்‌ மின்சென்ரி அடி 
களார்‌ தற்போது அவுஸ்‌ 
திரிய--- ஹங்கேரிதேதச 
எல்லைப்புறத்தல்‌ விச அவரு 
கின்றார்‌, இவர்‌ சென்றவாரம்‌ 
பெல்ஜிய கேசத்தில்‌ வித்து 
வரும்‌ ஹங்கேரி தேசமக்‌ 


களின்‌ ௮ன்பழைப்பை ஏற்று 


அங்கு சென்று புனித ஸ்ரீ 
பின்‌ அரசர்‌ ஹங்கேரி தேசத்‌ 
தில்‌.வேத.விசுவாசத்டைகப்‌. 
பரப்பிய ஆயிரம்‌ வருடநிறை 


வை அவர்சளூடன .கொண் 


டாடி மீளவும்‌ அவுஸ்திரியா : 


சென்றுள்ளார்‌. பெல்ஜிய 
தேசத்தில்‌ ௮வர்‌ செய்தபிர 
சங்கத்தில்‌, ஹங்கேரி தேசத்‌ 
தில்‌ திருச்சபை சுதந்தர 
மிழந்து தவிக்கின்‌ றட தன 
. அம்‌; அவர்‌ சாட்டைவிட்டுச்‌ 
செல்வதானால்‌ வாக்களிக்கப்‌ 
பட்ட. நன்மைகள்‌ இன்னும்‌ 
வத்திக்கானுக்குக்‌ கிடைக்க 
வில்ல்யெனவும்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருக்றொர்‌, 


வாதிகளுடன்‌ அப்பிரி வி ல்‌ 
தொண்டு புரியும்‌ நியாயாதி 
பதிகளும்‌ சொண்டாட்ட த்‌ 
தில்‌ பங்குபெற்றனர்‌. திருப்‌ 
பலி ௮அதிமேற்றிசாசன துணை 
ஆயர்‌ எட்மண்ட்‌ பொணார்து 
அடிகளாரால்‌ ஒப்புக்‌ கொடுக்‌ 
கப்பட்டு, ஆயர்‌ அன்ற 
ஆற்றிய உரையில்‌ கத்தோ 
லிக்க நியாயவா திகள்‌ தமது 
உயர்ந்த சேவையின்‌ அணி 
'கலன்களாய்‌ விளக்குவது 
டன்‌ தாம்வசிதஅவரும்பகுதி 
யுடன்‌ சமூகசேவையின்‌ முன்‌ 
னணியில்‌ அலங்கவேண்டுமெ 
ன்றும்‌ கேட்டுக்கொண்டார்‌. 


மனை 


குறைபாடுகள்‌ 


| சமய கல்வியிலுள்ள 
அஈஃற்றப்படவேண்டும்‌ 


| சென்றவாரம்‌ அ$£ல இலக்‌ 
கைக்‌ கத்தோலிக்க சங்கத்‌ 
தின்‌ மத்தியகுழுவினர்‌ குரு 
நாகல்‌ கனனியர்மடக்‌ கல்லூ 
ரியிற்‌ கூடியபோ அ லாப 
மேற்றீர ாசன துணை. 
மார்க்ஸ்‌ பொணாந்து அடிக 
ஆற்றிய உரையில்‌ இன்று 
எமது சாட்டில்‌ கத்தோலிக்க 
சயக்‌ சல்விஃஞு ஏற்பட்டி 
ருக்கும்‌ குறை பாடுகளை எடுத்‌ 
அச்காட்டி அவற்றை அகழ்‌ 
றக்‌ கத்தோலிக்க முன்‌ 
வருமாறு கேட்டுக்கொண் 
டார்‌, அரசாங்கம்‌ -பள்ளிக்‌ 
கூடங்களை எடுத்துக்கொண் 
டதன்‌ பின்னர்‌ சமயக்கல்வி 
பள்ளிக்கூட த்தலைமை ஆசிரி 
யர்கள்‌ தயவிலேயே தங்கி 
யுள்ளது. குறிக்கப்பட்ட 
குருமாரைத தவிரப்‌ பிறர்‌ 
பள்ளிக்கூடங்களுக்குள்‌ அனு 
மதிக்கப்பட மாட்டார்கள்‌. 
ஆகவே சமய அறிவும்‌ அபி 
மானமுருடைய பொதுநிலை 
மக்கள்‌ இந்தப்‌ பிசகானமான 
வேலையைக்‌ கொண்டு கடத்த 
சமய அதிகாரிகளுக்கு ஊக்‌ 
கத துடன்‌ உதவி புரியுமாறு 


! கேட்டுக்கொண்டார்‌. 


தீ 


Ne 


2-ம்‌ வத்திக்கான்சமங்க முடி 
அகளுக்கு இணங்க வத்திக்‌ 
கான்‌ அதிகாரிகள்‌ உலகின்‌ 
பிரதான சமயத்தவர்களுடன்‌ 
கத்தோலிக்க திருச்சபை 
தொடர்பு கொள்ள சந்தர்ப்‌ 
பங்களா உண்டாக்கக்கொள்‌ 
கின்‌ றனர்‌. வருகிற ஐப்பசி 
மாதம்‌. 2-ம்‌ திகதி. தொடக்‌ 
கம்‌ 6-ம்‌ திகதி வரையும்‌ வத்‌ 
திக்கானில்‌ பிரதான சமயல்‌ 
களாகிய பெளத்த, இந்து, 
முஸ்லிம்‌ மத அமிஞர்களில்‌ 
சிறந்த ஒவ்வொருவைர 
அமைத்து அவர்களது 
கொள்கைகளையும்‌ ஆலோ 
சனைகளையும்‌ -௮றிக்து கொள்‌ 
வார்கள்‌. பெளத்த. மதத்‌ 


தின்‌ சார்பாக அகில இலன்‌ 
கை. பெளத்தமத பொதுக்‌ 


கரரியதரிச கலாநிதி மலால 
க இரு சொற்பொழிவு 


வத்திக்கானில்‌ 
பலசமய தொடர்பு முய ழ்சிகன்‌ 


கள ஆற்றுவார்‌, 
விளக்கம்‌ இந்திய அறிஞர்‌ 
கலாநிதி இவராமன்‌ அளித்‌ | 
.தருளுவார்‌. இஸ்லாமிய 
அறிஞர்‌ ஒருவரும்‌ அழைப்‌ 
புப பெற்றிருக்கிறார்‌. இத்‌ 
தகைய முறையில்‌ பலமதத்‌ 
தவர்களும்‌. ஒருவசையொரு 
வரை விளங்கிக்‌ கொள்வதே 
உலக சமாதான த்துக்‌ கு ம்‌ 
முன்னேற்றத்துக்குமுள்ள 
உறுதியான வழியென்றும்‌ 
பெளத்த மதசார்பில்‌ பேசத்‌ 
தமக்கு சந்தர்ப்பம்‌ அளித்த 
தற்காக. தமது கடமைப்‌ 
பாட்டையும்‌ கலாநிதி மலால 


சேகரா தெரிவித்திருக்கிறார்‌ 


பொறாமை உணர்ச்சியை 

வேரோடு கிள்ளி எறிந்த 
வனே இரவிலும்‌ பசலி 
௮ம்‌ அமைதியாக இருக்‌ 
கிறான்‌ 


இர்அமத | 


] 


அ ட வ RT ல 


யவ பாதுகாவலன்‌ 


அடை யலங்காரத்தீல்‌ 


அடக்க ஒடுக்கம்‌ . 


அலங்காரமா? அலங்கோலமா? 

முழங்காலுக்கு மல்‌ நிற்‌ 
கும்‌ “மினி ஸ்2ரட்‌'”, அலங்‌ 
கோலமாக வயிறு தெரியும 
படி அணியும்‌ சட்டை, தபா 
சமாக உடல்‌ தெரியும்படி உடு 


ததும்‌ (நை நை” சேலை 
சட்டை மேஸ்தர்கள்‌; காலின்‌ 
தசைகளெல்லாம்‌ விம்மிப்பு 


டைக்க தோலோடு ஓட்டுப்‌ 


போட்டதபோல உடலைக்‌. 


தப்‌? பென்று சவ்விகித்கும்‌ 
டைற பாண்ட்‌ வகையராக்கள்‌ 
ஐயோ இன்னும்‌ இவ்வரி 
சைபில்‌ எத்தனையோ அடுக்க 
லாமே! இத்தியாதிகளெல்‌ 
லாம்‌ கமது காலத்திய நாகர்‌ 
கம்‌ உ டிவாக்கி உலவவிட்டி 
ருக்கும்‌ *பேஷன்கள்‌?', கவீன 
ஆடை அலங்காரங்கள்‌, ஆள்‌ 
பாதி இடை பாத்‌ எனற 
பழமொழியை விபர தமரகப்‌ 
புரிக த கொண்டவர்கள்‌ காம்‌, 
நாம்‌ உடுத்துவது பாதி தடை 
தான்‌ இப்போது! எவ்௨ளவுக்‌ 
கெவ்வளவு ஒ நவரின ஆடை 
யின்‌ அகலமும்‌ உயரமும்‌ 
குறைிறதோ அவ்வளவுர்கவ்‌ 
வளவு அவர்‌ சாகரிகத்தில்‌ 
உயர்க்தவரன்று இன்றைய 
சமுதாயம்‌ எடைபேோடு றத, 
இர்த ஆடை குறைப்பு இயக 
கம்‌ நம்மை வடிகட்டின அரா 
கரிக த்துக்கே 
றது என்பகத நாம்‌ உணர்க 


நேமா? 


ஆடையின்‌ தத்துவம்‌ என்ன? 


ஆடை மனித ஆளுமையின்‌ 
வெளி அடையாளம்‌. ஆள்‌ 
பாதி ஆடை பாதி' என்பதற்கு 
அதுதான்‌ பொருள்‌, மிருகங 
களுக்கு இலலாத தன்மான 
உணர்ச்சியின்‌ சன்னம்‌ ௮.து. 
மனிதனுக்கு மனிதன்‌ என்ற 


மலேசியாவில்‌ 
நிரந்தர 


தியாக்கோன்‌ நியமனம்‌ 

குருமார்‌ தொகை மிகக்‌ 
குறைவாயிருக்கும்‌ பிரதேச 
களில்‌ அகக்‌ செய்யப்‌ 
படும்‌ லை திருத்தொண்டு 
களில்‌ உதவிபுரிய அப்பிர 
தேச ஆயர்சபையின்‌ விண்‌ 
ணப்பத்தின்‌ மேல்‌ தகுதி 
வாய்ந்த பொதுநிலையினர்‌ 
பாப்பரசரால்‌ தியாக்கோன்‌ 
மாசாச அனுமதிக்கப்படலா 
மென வத்திக்கான்‌ சங்கம்‌ 
முடிவு செய்திருக்க, இதன்‌ 
படி மலேசியாவில்‌ ஈடை 
பெற பரிசுத்த தந்தை அனு 
மதித்திருக்கரார்‌. போர்ணி 
யோ திவின்‌ ஒரு பகுதி மலே 
சிய பிரசாதிபத்திய த்தின்‌ 
பாகமாயிருப்பதரலும்‌ 
அங்கே குருமாரின்‌ சேவை 
பெறுதல்‌ மிகக்‌ கடினமாயி 
ருப்பதா னும்‌ மலேசியாவில்‌ 
இர்த ஒழுங்கு அவசியமா 
யிற்று. இர்த அனுமதியி 
னால்‌ இப்பிரிவிலுள்ள மறுபா 
கங்களும்‌ சில்கப்பூர்ப்பிரிவும்‌ 
சலுகைக்கு உரித்தாகின்றன. 


ண்‌ 


-இட்டுச்செல்‌9. 


மகிமையைத்‌ தருவது அது. 
அதன பொருட்டே வேத 
அலில்‌ இறைவனே ப்‌ 
பெற்றேருக்கு ' ஆடைசெய்து 
அணிவித்தார்‌ எனறு உருவ 
கமாகக்‌ கூறப்‌ பட்டுள்ள ௮. 
(2. 2:21), மேலும்‌ மனித 
பண்பாட்டின எலலைக்கோடு 
ஆடை. அது குறையக்‌ 
குறைய நாம்‌ மனித வரலாற்‌ 
நின்‌ பழைய அத்தியாயங்க 
ளுக்கு செல்கிறோம்‌. இயஃபி 
லேயே குறை ஆடை உடுத 
திருப்பவர்களை பழங்குடிகள்‌, 
காகரிகத்‌இல்பண்படா தவர்கள்‌, 
காட்டுமிராணடிகள்‌ என்றும்‌ 


குறிக்கறோம்‌, மேலும்‌ பணப. 


ட்ட சமுதாயத்தில்‌ பணிபுரிப 
வர்கனின வாழ்ச்கை நிலையை 
யும்‌ அன்னார்‌ எப்பணிக்காகத்‌ 
தம்வாழ்க்கையை அரப்பணித 
துள்ளனர்‌ என்பதையும்‌ படம்‌ 
பிடிததுச்‌ காட்டுவது ஆடை. 
இவ்வாறு மருத்துவர்‌, சட்ட 
வல்லுனர்‌, காவலர்‌, காடுகாக்‌ 
கும்‌ வீரர்‌, லிவ்‌ முதலி 
யோர்‌ சத்தம்‌ பணிக்கேற்ற 
அடை அணிவர்‌. 


உடலைக்‌ காட்ட ஆடையா? 
உடலை மறைக்க ஆடையா? 
மனிதனின்‌ ஆளுமைச்‌ சின்‌ 


னமாக விளங்கும்‌ அடை 
அஉனி_ த்தில்‌ ஒரு தனி அழ 
சையும்‌ தோற்றுவிக்கிறது. 


ஆடை அளவுக்குள்‌ நிற்கும்‌ 
போது அழகு. அளவில்‌ குறை 
யும்போது ஆபாசம்‌, அளவை 
மிஞ்சம்போது கோமாளித்த 


னம்‌, சிறப்பாக பெண்குலத்‌ 
திற்கு இடை ஓர்‌ அணிக 
லன்‌. இறைவன்‌ பெண்கு 


லத்த இயற்கையாகவே 
அழகோடும்‌ மெருசோடும்‌ 
படைத்திருக்கின்றா, மனி த 
சமுதாயத்‌$ல்‌ பெண்குலம்‌ 
ஆம்றவண்டிய இல்லறம்‌ 
தாய்மை ஆய பணிகளை 
முன்வைத்த அவ்வாறு படை 
ததுள்ளார்‌, ௮த்ககைய அழ 
இற்கு அழகு ன்‌ த பெண 
ன இறை கம்பிக்‌ 
கையில்‌ ன்றிரிற்தம்‌ நம்‌ 
தேயப்‌ பண்பாடு இத்தகைய 
ஆடையை பெண்குலத்திற்கு 
வெறும்‌ ௮ணிகலனாக மட்டும 
தரவில்லை, அவளது பெண்மை 
க்குப்‌ பாதுகாப்பாகவும்‌, அவ 
ளது தாய்மைக்குச்‌ செலுத்‌ 
தும்‌ மரியாதை யாவும்‌ உடல்‌ 
முழவதையும்‌ மழைக்கும்‌ 
ண்ட ஆடையாகத்தந்தது! 
உடல்‌ தெரிய உடுத்துவது 
கமதுகலாச்சாரத்திற்குஉகர்த 
தல்ல! ஈ௰து பண்பாடுமல்ல! 
கிறிஸ்தவ ஓழக்கருமல்ல! 
உடலை மறைபதே இடை 
யின்‌ சோக்கம்‌, உடலைக்‌ காட்‌ 


டுவ தல்ல! பகுத்ததிவுகூடச்‌ 
சொல்லுமே இவ்வுண்மையை, 


புதிய “பாஷன்கள்‌”' 
உற்பத்தியாலது எவ்வாறு 


என்று தெர்யுமா ? 


இது இவ்வாறு இருக்க 
அடக்க ஒடுக்கமற்ற புதிய 
மாதிரி அடைகள்‌ உருவாகு 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வது எப்படி? ஒவ்வொரு 
பெரிய ஈ£சத்ூலும்‌ ஆடை 
யலங்காரத்தல்‌ பு துப்பு த 
மாதிரிசகளைப்‌ புகுத்த இரவு 
பகலாகத திட்டமிட்டு உழைச்‌ 
கும்‌ ஒரு காசகாரக்கு 

உண்டு (Fashion Desig- 
1615) பாரிஸ்‌, சோமை, நியூ 
யார்க்கு. ஆகிய இடங்களில 
இவ் வரு புதுப்புது பாஷன்‌ 
களை புகுத்தும்‌ உலக கேந்தி 
சங்கள்‌ செயல்பட்டு வருனை' 
றன, இவ்வாறு இலற்றில்‌ 
வேலை செய்பவர்களின்‌ ஒரே 
சோக்கம்‌ பணம்‌ இரட்டுவதும்‌ 
தம்மை வீளம்பரப்படுத துவ 
துமே. எனவே ஒழுக்ககெறி 
யைப்பற்றி எள்ளளவும்‌ திந்த 
யாது மனிதனின்‌ இழ்த்தச 
மான இிற்றிஃ ப உணர்ச்சிகளை 
சாதகமாகப்‌  பயன்படுதஇக்‌ 
கொண்டு இடையில்‌ புதிய 
மாடல” உருவாக்க இவர்‌ 
கள்‌ முற்படுவர்‌. பெண்களின்‌ 
இடையிற்‌ புய பஷ? 
புத.த்தம்போது அது ஆண. 
பாலரின்‌ சவன தீதைச்‌ சுண்டி 
யிழுத்து சிற்றின்ப உணர்ச்சி 
களை மழுப்பும்‌ வகையில்‌ 
அமைத்துயிடிவர்‌, அப்போது 
தான அவாகளுக்கு 'மார்க்கட்‌' 
கிடைக்கும்‌, அவ்வாறே ஆண்‌ 
பாலாரின உடையை அமைக்‌ 
கும்போதும்‌ பெண்பாலாரின்‌ 
உள்ளத தில்‌ தவறான எண்ணங்‌ 
களைத்‌ தோற்றுவிக்கும்‌ வசை 
யில்‌ செய்துவிடுவா, இக்த 
மாடல்களைக்‌ கேளிக்கை 
காட்சிகள்‌, திரைப்படங்கள்‌, 
தொலை அரக்‌ காட்சிகள்‌, பத்‌ 
திரிசைகள்‌ வழியாக அறிமு 
கப்படுத்தவர்‌, “(பர்டர்கள்‌”' - 
ஆயிரம்‌ அவர்களைத தேட 
வரும்‌, விளம்பரமும்‌ வியாபா 
சமம்‌ பெருகும்‌. காலஞ்செ 
ன்ற அமெரிக்க அதிபர்‌ ஜாண்‌ 
F. கென்னடியின்‌ முன்னாள்‌ 
மனைவி ஜாக்குலின்‌ தன்‌ சண 
வர்‌ பதவிக்‌ துவக்க முதல்‌ 16 
மாதத்திற்குள்‌ 20,000 டால 
ருக்கு (ஏறக்குறைய ரூபா 
450 000) புதிய மேண்தர்‌ 
ஆடைகள்‌ வாங்கியிருக்தாளாம்‌,' 
ஒரு பாஷஸ்‌ ன அம மன 
பாஷனைப்‌ புகுத்திலீடுவார்‌. 
ஈம்‌ வியாபாரிகள்‌ ஆடை 
குறைப்பு இயக்கம்‌ அவர்கள்‌ 
துவக்கி வைத்ததுதான்‌. அந்த 
அலங்கோலம்‌ பத்திரிகைகள்‌, 
திரைப்படங்கள்‌ வழியாக ஈம 
நாட்டில இறங்கி நமது இரை 
சளில்‌ ஏறி, மது பத்திரிகை 
சுனில்‌ பரவி, ௩ம்‌ சையற்கா 
சர்களையும்‌ பிடித்துக்கொண்டு 
விட்டது. கொஞ்சம்‌ கொஞ்ச 
மாக ஈம்‌ தன்மான ததையும, 
ஒழுக்கத்தையும்‌ ஆடையோடு 
சோத்து வெட்டிக்கொண்டே 
போகிறார்கள்‌, எத தனை மச்சள்‌ 
இந்கப்‌ பூசங்கச்‌ சதியை 
அறியாது அவர்கள்‌ . வெட்‌ 
டித்‌ த்‌ தப்‌ போடுவதை 
எடுத்து மரட்டிக்கொணடு 
கிறிஸ்துவ ஒழுக்க ததிற்கு விலை 
கூறுமளவிற்குத்‌ தெருவில்‌ 
நடமாடுகிள்றனா! (வளரும்‌) 

நன்றி: ஞானதாதன்‌. 


சத்திய? வத பாதுகாவலன 


5: 1972-ம்‌ ஆண்டுக்கான 
மறைக்கல்வீத்தேர்வு மாதீரி வினாக்கள்‌ 
.... ஐந்தாம்‌ வகுப்பு 


சுட்டிலக்கம்‌......... நேரம்‌: 1மணி. 


1, இதிட்ட இடங்களிற்‌ பொருத்தமான சொற்களிட்டு நிரப்புக. 
(அ) யேசுகாதர்‌... ........ கதியில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 
(ஆ) யேசுகாகரை மஅதலித்த சீஷனின பெயர்‌.............. 
(இ) ண்டவரின நாளாகும்‌. 

(ஈ) யேசுவின்பலி............... எப்போதும்‌ புஅப்பிக்கப்பட்டு 
எமது பலியாக மாறுகின்றது. 
(௨) பிதரைப்‌ பழிவாங்குசல்‌ .........ம்‌ கற்பனைக்கு விரோத 


மான பாவமாகLe 


ப ௨.௬௨ 49% உரு.௪ ௨௨௪ 


2. பின்வருவன சரியாயின்‌ *சரி' என்றும்‌, பிழையாயின்‌ 'பிழை” 
என்னும்‌ எழுதுக, 
(அ) யேசுவை உட்கொள்ளுவதத்கு, சாவான பாவமில்லாமல்‌ 
ன்மாவைச்‌ சத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும்‌ ( ) 
(ஆ) பாஸ்குகால ச்‌ இல்‌ தேவரற்கருணே உட்கொள்ள வேண்டு 
மென்பது சருவேசுரனுடைய கட்டளை ( ) 
(இ) கடைசிநாளில்‌ நடக்கும்‌ திர்ப்புக்குப்‌ ** பொத்‌ தீர்ப்பு ”' 
என்௮ பெயர்‌ ( 
(ஈ) கிறீஸ்துநாதரே பரலோக மந்திரத்தை அப்போஸ்தலர்க 
ளுக்குப்‌ படிப்பித்தார்‌ ( ) 
(௨) செபமாலையின்‌ மூனறாம்மகிமைத்‌ தேவ இரகசியம்‌, தேவ 
மாதா விண்ணக அரயொக முடிகுட்டப்பட்டத ( ) 


8. அடைப்புக்குள்‌ இருக்கும்‌ சொற்களில்‌ பொருத்தமான சொல்‌ 
லின்‌ கீழ்ச்‌ றிடு௪. 

(அ) யேசுகாதர்‌ இறந்த இளைஞனுக்கு உயிர்‌ கொடுத்தது (கானா 
வில்‌, ஈமீமில்‌, ஜெருசலேமில்‌). த 

(ஆ) கிநீஸ்தநாதர்‌ தவ ஈற்‌ கருணையை ஏற்படுத்திய தினம்‌ 
(பெரிய வியாழன்‌, பெரிய வெள்ளி, பெரியசனி) 

(இ) ஏழை லாசாருக்கு உதவிசெய்யாத செல்வந்தன்‌ செய்த 
பாவம்‌ (சோபம்‌, காய்மகாரம்‌, உலோபித்தனம்‌) 5 

(ஈ) சான்‌ இரந்த மனிதனிடம்‌ :* எந்தக்‌ குற்றதிதையும்‌ காண 
வில்லையே என்று (கைப்பாஸ்‌, பிலாத்து, ஏரோ) கூதி 
னை. 


அ ”பகுஇக்குப்‌ பொருத்தமான சொல்லை “ஆ?” பகுதியி 
லிருந்த தெரிர்தெடுத்து அதன்‌ இலக்கத்தை 6 ௮” பகுதி 
யுடன்‌ இணைத்து எழுதுக. எடுத்துக்காட்டு: (௮) தேவரற்‌ 
கருணை பெஅவ;தற்கான வழிகள்‌. (4) தேவதிரவிய அனுமா 
னங்களும்‌, செபமும்‌, 


பகுதி 
(௮) தேவகற்கருணை பெறுவ 


[4 ஆ 33 
) (1) அன்பை அளவுகோலா 


6 ௮.2 பகுதி 


ட்‌ கள்‌. 

) (4) தவ திரவிய அனுமா 
னங்களும்‌ செபமும்‌. 

) (5) பரிசுத்த ஆவியின்‌ 


வருகை. 


தன பொருள்‌. 

(ஈ) வே தச௪த்‌ இயங்களை அடக்‌ 
குன்ற. 

(௨) சடை௫காளில்‌ கிறீஸ்கு ( 
நாதர்‌ ஈம்மைத்‌ தீர்வை 


யிடுவது 


5. பின்‌ வருவனவற்திற்கு ஒருசொல்லில்‌ விடை எழு அக, 

(அ) ஸ்ஈாபக அருளப்பரின்‌ சச்தையின்‌ பெயர்‌ யாது? ்‌ 

(ஆ) சம்‌ மோட்சதந்தை ஈம்மேற்‌ கொண்டுள்ள அன்பையும்‌, 
இரக்கத்தையும்‌ விளக்கிக்காட்ட யேசுசாதர்‌ சொன்ன உல 
மையாக? 

(இ) யேசுகாதரை யூதாஸ்‌ காட்டிச்கொடுச் சது ஏன்‌ 2 

(ஈ) நான்காவது அச்கதேவ இரகசியம்‌ எது ? 

(௨) திருச்சபையின்‌ காணக்கூடிய தலைவராக யேசு யாரை நிய 
மித்தார்‌? 


( 
..... தற்கான வழிகள்‌. கக்‌ கொண்டு, 
த) ஈமது மனச்சாட்சியை ( ) (2) விசுவாச மர்திரம்‌. 
ட்‌ வழிஈ£டதீதிபவை. 
(இ) பெர்தேகோஸ்த்‌ என்ப ( ) (3) கிறிஸ்கநாதரின படிப்‌ 
( 


~ 


6. பின்வரும்‌ சொற்கூட்டத்தில்‌ பொருத்தமில்லாத சொல்லின்‌ 
இிழ்க்‌ இறிடுக. 


(௮) ஸ்காபக அருளப்பர்‌, சூசையப்பர்‌, சக்கரியாஸ்‌, எலிசபேச்‌ 


(ஆ) சோயில்‌ பூசுதல்‌, நற்கருணை, இவ்வியபூசை, பாவச்‌ 
கீர்த்தனம்‌, 
| (இ) களவரடுதல்‌, அனுப்புதல்‌, பிறர்‌ உடைமைகளைச்‌ கவருதல்‌, 
| அடச்சமின்மை. 
| (ஈ) கனமான தவறு, அற்பதரோகம்‌, பூரண அதிவு, முழுச்‌ 
சமமதமீ, 


| 7. 


பின்வருவன யாரால்‌ யாருக்குக்‌ கூறப்பட்டு ? 
(அ) ** சாங்கள்‌ இரட்சகரைக்‌ கண்டோம்‌.” 
: நீங்களும்‌ போய்விடுவீர்களா ?”' 
தாவீதின்‌ மகனே, என்பேரில்‌ இரக்கமாயிரும்‌.” 
““ நரன்‌ யாருக்கு முத்தம்‌ கொடுக்கிறேனோ அவனைக்‌ 
கை௮ செய்யுங்கள்‌.” - 
: உங்களுக்குச்‌ சமாதானம்‌.” ்‌ 


(2) 
8. பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை தருக. 


(1) தகுர்‌,த முறையில்‌ பாவசக்£ர்த்தனம்‌ செய்வதற்கு ஈமக்குதீ 


| 
| தேவையானவை எனன ? 


a கைவளை கைகளை வன்மை வளைவை அவ்‌ 


பப வலன்‌. 
பம்பல்‌. ட 


ce கனைதவளை க வைகையை. 


கேளுங்கள்‌ 
தருகிறேன்‌ 

சதாசகாயமாதா 
பெரிய பிரார்த்தனை 2௦ 
அந்தோனியார்‌ பெரிய 
பிரார்த்தனை மங்களம்‌ ... 25 
அந்தோனி. அம்மானை... 1-00 
அந்தோனி மனமுட்டு 
பிரார்த்தனை 50 
சடுத்தீர்வை உலா 1-00 
சிந்தாகுலத்‌ திரட்டு 1-00 
புதிய ஏற்பாடு 5-00 
அம்தோனி சத்ரு 
சங்கா ரமாலை ... 8-00 
யூதா ததேயு மனமும்‌. 
பிரார்த்தனை 25 


முற்பணம்‌ அனுப்பாத தபால்‌ 
கள்‌ கவனிக ப்பட மாட்டாது. 
எஸ்‌. எம்‌, இன்னாசிமுத்து 
உபதேசியார்‌; 
சென்‌ தோமஸ்வீத, மாதகல்‌. 1.0. 


க 


இரத்தம்‌ தோய்ந்த... 
(2-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்‌) 
உற்சாகமும்‌ பிறக்க, உடனே 
குனிந்து தந்தையின்‌ குருதி 
தோய்ந்த மண்ணில்‌ ஒருகை 
மிடிமண்ணை, எடுத்தான்‌. 
அதனைக்‌ கெட்டியாகப்‌ பொத 
இப்‌ பிடித்துக்கொண்டு, “(தர 
சே, நான்‌ சற்றே மனக்களர்க்‌ 
தேன்‌; உனது உறுதி வாச்‌ 
னல்‌ விட்டுக்கொடுக்க மனங்‌ 
கொண்டேன ; அனால்‌, இப்‌ 
பொழுதோ என்‌ தந்தையின்‌ 
இரத்தத்தால்‌ நான்‌ இடம 
டைச்தேன்‌; யேசுக்கிறிஸ்‌ த 
காதரின்‌ விலைமதிக்கப்படாத 


இத இரத்தச்கிைசயம்‌ 


கொண்டு நான்‌ பெற்றுக்‌ 
கொண்ட வேதவிசவாசத்தை 
மறு தலிப்பதைச்‌ காட்டிலும்‌ 


அவரைப்போல்‌ நானும்‌ உயிர்‌ 
துறப்பேன்‌ சன்று துணிவா 
கப்‌ பகாக்தான, 
இரதவார்த்தைகள்‌ அரச 
னின்‌ செவிகளில்‌ காரா சம்‌ 
போல்‌ வீழ்க ததே அவன்‌ 
மிகுந்த அச்திரமும்‌, கோபா 
கேசமும்‌ கொண்டான்‌, பக்கத்‌ 
தில்நின்‌ற வாள்விரனை விழித்‌ 
து, அவனையும்‌ வெட்டிக்‌ 
சொன்று விடுமாறு சட்டளை 
யிட்டான்‌, உடனே அப்பாலி 
யனின சரசும்‌ வாளால்‌ துண்‌ 
த தயின்‌ 
இரத்தத்துடன்‌ அவனுடைய 
இரத்தழம்‌ இரண்டறக்கலந்‌ 
தது. வேதசாட சி முடிபெற்று 
அவனுடைய அனமாவும்‌ வீர 
சொர்க்கம்‌ 
சுபம்‌ | 


அடைந்தது, 


(எவ்‌. மேர்வின்‌ டி, குரூஸ்‌ எழு 


திய கட்டுரையைத்‌: தழுவி எழுதப்‌ 


பட்டது.) 


ஓ > 
அறிவித்தல்‌ 
பரிசுத்த ௮டைக்கலகாயகி 
சகாயநிதிச்‌ சங்கத்தில்‌ இது 
காலவரை பணம்‌ வசூலிப்பவ 
ராகக்‌ கட டபமையாற்றிவந்த 
திரு, எஸ்‌. ஏ. அலோசியஸ்‌ 
என்பவருக்கும்‌, மேற்படி சங்‌ 
கத்துக்கும்‌ எதுவித தொடர்‌ 
பும்‌ இல்லைஎன்பன தச்‌ சங்க 
அங்கத தவர்களுக்கு அறியத்‌ 
தருகிறோம்‌ இனிமேல்‌ பணம்‌ 
கட்டுபவர்கள்‌ நோடியாகச்‌ 
சங்கக்‌ காரியாலயத்தில்பணம்‌ 
கட்டி, பற்துச்சீட்டுப்‌ பெற்‌ 
அக்கொள்ளும்படி தயவாய்க்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 
நிர்வாக சபையினரின்‌ சார்பில்‌ 
எஸ்‌. ஆர்‌, தெவின்ஸ்‌, 
தலைவர்‌. 
அடைக்கல. சகாய. சங்கம்‌, 


நம்‌. 83, வேம்படிவீதி, 
யாழ்ப்பாணம்‌, 25-9-7 2, 


24 


7-ம்‌ வருட 
மரண ஞாபகம்‌ 
தோற்றம்‌: மறைவு: 


29-11-1902 1-10-1965 


“ீஇலியத்இிட என்னை கேத்‌ 
தவர்களே மரணத்திலும்‌ 
என்னை மறவாதிர்கள்‌'? 


இரு. அர்தோனி, இம்மனு 
வேல்‌ பொனாண்டோவின்‌ ஆன்ம 
சாந்திக்காக மன்னார்‌. அர்ச்‌. 
செபஸ்தியார்‌ ஆலய தீதில்‌ ௪ இர்‌ 
வரும்‌ ஐப்பூ மாதம்‌ 2-௩ இகதி 
இற்கட்ிழமை காலை 6-0. மணி 
யளவில்‌ அச்சப்‌ பாடர்பூசை 
ஒப்புக்‌ சொடுக்கப்படும. உற 
வினர்‌, ரேகிதர்‌ இதில்‌ பக்கு 
பற்றுமாது வேண்டுன்மோம்‌, 

இவரின்‌ பிரிவால்‌ அயருறும்‌ 
மனைவி: மேரி மார்த்தமமாள்‌ 


| இம்மஓவேல்‌ பெர்னாண்டோ 


மக்கள்‌: இமாக்குலேற்‌, அள 
ற்று, இம்மனுவே ல்‌ பெர்ஞண்‌ 
டோ, பமிலா பேப்பற்அவர இம்‌ 
னுவேல்‌ பெர்னாண்டோ. 


மெயின்லீதி, 


மன்னார. 


ய அவகைகையயயயள்‌ வளை அணைய வகையை அனகை ளைகை கை வையை அனையை வைய கணவைன கைகள்‌ அகவய கைய கை வைக வ கைக வைய வை ய வவ வவ வைகை வைகை அவையவை கை வலகைகாலகண்‌ 


"யன்று அறிவித்தார்‌. 
வான்‌ ஹெலன்‌ மாலைதீவு 


அமெரிக்க 
புதிய ஸ்தானிகர்‌ 
திரு கிறிஸ்‌ சபர்‌ வான்‌ 


ஹொலன்‌ அவர்களை: இலக்‌: 


கைக்கு அமெரிக்க ஸ்தானிச 


ராக நியமிக்கத்‌ தாம முடிவு 


செய்துள்ளதாக ஜனாதிபதி 
நிக்ஸன்‌ செவ்வாய்க்கிழமை 


திரு, 


குடியாசிற்கும்‌ அமெரிக்க 
ஸ்தானிகராகபணியாற்றுவார்‌. 

இலங்கையில்‌ முன்னர்‌ 
அமெரிக்க ஸ்தாணிகசாகப்‌ 


பணியாற்றி பின்னர்‌ பெல்ஜி . 


யம்‌ காட்டிற்கு ஸ்தாணிகராக: 
நியமிக்கப்பட்ட  மெபேட்‌ 
ஸ்சோஸ்‌ ஹுப்‌2ப அவர்க 
ளின்‌ ஸ்தானத்திற்கு இவர்‌ 
நியமிக்கப்பட்டுள்ளார்‌. அமெ 
ரிக்க வெளிகாட்டு சேவையின்‌ 
ஒரு முதலாம்‌சர அதிகாரி 
யான திரு வான்‌ ஹொலன்‌ 
தற்பொழுது இராசாங்க 
இலாகாவின்‌ ௮ண்மைக்கிழச்‌ 
கு தென்‌ ஆசய விவகாரப்பிரி 
வின்‌ பதில்‌ உதவிக்‌ காரியத்‌ 
சியா கப்பணியாற்றிவருகிறார்‌. 

திருவான்‌ ஹொலன மேரி 
லாந்தில்‌ பல்றிமோர்‌ என்னு 
மிடத்தில்‌ 1922-ம்‌ ஆண்டு. 
பிறந்தார்‌. 1947-ம்‌ ஆண்டில்‌ 
பட்டதாரிப்‌ பட்டத்தைப்‌ 
பெற்ற இவர்‌, 1951-ம்‌ ஆண்‌ 
டில்‌ ஜோன்‌ ஹொப்கின்ஸ்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ கலாநிதி 
பட்டத்தைப்‌ பெற்றார்‌, இவா 
1943-ம்‌ ஆண்டுமுதல்‌ 1946 
ஆண்டுவரை அமெரிக்க கடத்‌ 
படையில்‌ ஓர்‌ ௮ங்கத்தவசாக. 
வும்‌ இருந்தார்‌. 

1947-ம்‌ ஆண்டுமுதல்‌ 19 


51-ம்‌ ஆண்டுவரை 


கத்தில்‌ அரசியல்‌ விஞ்ஞான 
போ தனாசிரியராகப்‌ பணியாற்‌ 


றிய இவர்‌, 1951-ம்‌ ஆண்டில்‌: . 


அமெரிக்க இசாஜாங்க.... இலா 
காவில்‌ பணியாற்றத்‌ தொடக்‌: 
தினார்‌. இவர்‌ புதுடில்லி, கல்‌ 
கத்தா,கசாச்சி, ௮ங்கார ஆகிய 
இடங்களில்‌ 
யாற்றியுள்ளார்‌. 


மிலான்நகர தேவாலயத்துக்கு அபாயம்‌ 


மிலான்‌ ஈகர அதிகாரிகள்‌ 
அங்குள்ள மாதேவாலய கட்‌ 
டிடததுக்கு ஏற்படக்கூடிய 
அபாயத்தை நீக்க ‘தெவாலய 
சதுரம்‌” எனப்படும்‌ பகுதி 
யில்‌ மோட்டோர்‌ போக்கு 
வரத்தை தடைசெய்திருக்கி 
மூர்கள்‌, இச்சரம்‌ அந்நக 
ரத்தில்‌ மிகப்பிரதான பகு 
யாயிருக்கன்றது, அகவே, 
இத்தடை மக்களுக்குப்‌ 
பெரும்‌ வசதியினங்களுக்குக்‌ 


CE REECE EESTI TIES TERE PDL DESIG TRUST TERETE TIT Te 


(2) யேசுரா தர்‌ 


கொண்டார்‌? 


எதற்காக அப்போஸ்சலமைத்‌ கெரிர்கு 


(8) எம்மிடம்‌ எப்போது நதேவசிரேகம்‌ உண்டு? 
(4) தேவகத்கருணை பெற்றபின்‌ சன்றியாக நீர்‌ சொல்லக்கூடிய 


ஒரு சி௮ுசெபம்‌ எழுதுக? 
(9) உமது நாளாந்தவாழ்வில்‌ கீர்‌ செய்யக்கூடிய மூன்௮ ஈற்‌| 


செயல்களை எழுக. 


| கப்பட்ளெளஅ, - 


காரணமாயிருந்த பொழு த... 


ஓம்‌ சரித்திரப்‌ பிரசித்தி 
வாய்ந்த இம்மா தேவாலயத 
கை மேலம்‌ பழுஅறாகஅ 
காக்க அவசியமாகிறது. இத்‌ 
தேவாலயம்கட்டி எழுப்புவ 
தற்கு 428 வருடங்கள்‌ எடுத்‌ 
ததெனக்‌ கூறப்படுகிறது, 
கட்டிடத்தில்‌ 135 கூர்க்கோ 
புசக்களும்‌ வெளிப்புறத்தில்‌ 
2,300 சிலைகளும்‌ அழகூட்டு 
கன்றன. மோட்டோர்‌ 
போக்குவசத்துக்குத்‌ தடை 
விதிக்கப்பட்டது மாத்திர 

மன்றி அண்மையில்செல்‌ லும்‌ 


| புகையிரதங்களும்‌ மெல்லெ: 


னப்போகக்‌ கட்டளை விதிக்‌ 
உ. இக்கட்டி 
டத்தைப்‌ பலப்படுத்த வேலை 


॥ கள்‌ ஈடைபெொறுஇனறன, 


இப்பத்திரிகை யாழ்ப்பாணம்‌, 5-ம்‌ குறுக்குத்தெருவில்‌ 20 ஆம்‌ இலக்கத்தில்‌ வதியும்‌ திரு, நீக்கிமூஸ்‌. 
ஜம்ஸ்‌ அவர்களால்‌ உரிமையாளருக்காக அர்ச்‌. சூசைமாமுனிவர்‌ அச்சகத்தில்‌ 1972-ம்‌ புட்டா 
மாதம்‌ 30-ந்தேதி சனிக்கிழமை அச்சிடப்பேற்று வெளியிடப்பட்டது , 
பாணம்‌; தொலபேசி: 300. தாபிதம்‌: 18763 


Digitized 
்‌ ப | noolaham.org | aavanaham.org 


cc ட்ப ப்பம்‌ 


வகையானவை கைவ கனகவ, 


த. 


கடட 


தந்தி; “ கதலிக்‌ பிறஸ்‌'” யாழ்‌ 


ஜொன்‌ 


ஹொப்னெஸ்‌ பல்கலைக்‌ கழு 


முன்னர்‌. பணி: 


30-9-1972 


ofl 
ஓ 


வபர்‌ 


